NOVEMBER/DECEMBER 2028 


CTA41/BTA41 — இலக்கியம்‌ 4 காப்பியங்கள்‌ 


Time : Three hours Maximum : 75 marks 


ot 


பகுதி அ — (10% 2 = 20 மதிப்பெண்கள்‌) 


அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 


- உரைசால்‌ சிறப்பின்‌ அரை விழை திருவிற்‌ பரதர்‌ மலிந்த 


பயங்கெழு மாநகர்‌ எது? 

மாசாத்து வாணிகன்‌ மகன்‌ யார்‌? 

அமுத சுரபி தோன்றும்‌ நாள்‌ எது? 
உதயணனின்‌ தாய்‌, தந்தை பெயரைக்‌ கூறுக. 
பெரியபுராணத்தின்‌ ஆசிரியர்‌ யார்‌? 


இளையான்குடி மாறநாயனார்‌ செய்த அறத்தின்‌ பெயர்‌ 
என்ன? 


கும்பகருணனுக்குப்‌ போர்க்கோலம்‌ செய்தது யார்‌? 
கும்பகருணன்‌ இராவணனுக்குக்‌ கூறியது என்ன? 


839 


10. 


1011 


12. 


18. 


14. 


ஆ 


ஈமான்‌ என்றால்‌ என்ன? 


முகமதுநபி வேடனிடம்‌ எத்தனை மான்கள்‌ தருவதாகக்‌ 
கூறினார்‌. 


பகுதி ஆ -— (6 ௬ 5 ௪ 25 மதிப்பெண்கள்‌) 


அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 


(அ) கோவலனின்‌ உலவாக்‌ கட்டுரையை 
எடுத்தியம்புக. ்‌ 
(அல்லது) 
(ஆ) கண்ணகி; வாயில்‌ காவலன்‌ உரையாடலைத்‌ 
தொகுத்துரைக்க. 
(அ) பாத்திரம்‌ பெற்ற மணிமேகலை புத்தரைப்‌ 
போற்றிய விதம்‌ பற்றி இயம்புக. 
(அல்லது) 
(ஆ) தீவதிலகை பற்றிக்‌ கட்டுரைக்க. 
(அ) இளையான்குடி மாறநாயனார்‌ மனைவியின்‌ 
செயலைச்‌ செப்புக 
(அல்லது) 


சிவனாரின்‌ அருள்‌ குறித்து எடுத்துரைக்க. 


(ஆ 

(அ) கும்பகருணன்‌, வீடணன்‌ உரையாடலை விவரி 
(அல்லது) 

கும்பகருணனின்‌ போர்த்திறம்‌ ஆய்ந்துரைக்க. 


2 889 


15. 


16. 


17. 


18. 


19. 


20. 


(அ) முகமது நபி சென்ற பாதை எவ்வாறு இருந்தது 


இயம்புக. 
(அல்லது) 
(ஆ) மான்முகமதுநபியிடம்‌ கூறிய தன்‌ வரலாற்றை 
விளக்குக. 
பகுதி இ-- (8% 10 ஈ 30 மதிப்பெண்கள்‌) 
எவையேனும்‌ மூன்று வினாக்களுக்கு விடையளிக்க. 


கண்ணகி, மன்னன்‌ 


ஆய்ந்துரைக்க. 


பாண்டிய உரையாடலை 


உதயணகுமார காவியச்‌ செய்திகளைத்‌ தொகுத்துரைக்க. ' 


இளையான்குடி மாறநாயனாரின்‌ சிவ பத்தியை 
ஆய்ந்துரைக்க. 
கும்பகருணன்‌, இராவணன்‌ பாத்திரப்‌ பண்புகளை 


விவரிக்க... 


பாலமாட்சிப்‌ படலக்‌ கருத்துக்களைக்‌ கட்டுரை வடிவில்‌ 
விளக்குக. 


3 839 


